Kerala Gazette No . 11 dated 17th March , 2020 . 
PART I 


Section iii 


सत्यमेव जयते 


0 . 
00 
P0 


-ALINI 


Com 


pps 


A 


ORALA 


STAND 


கேரள அரசு 
சட்ட (சட்டமியற்றல் - எ ) துறை 

அறிக்கை 


எண் 5516/ச . இ . எ . 2/2017/சட்டம் . 


2017 ஜூன் 19 
திருவனந்தபுரம் , 1192 மிதுனம் 9 

1939 ஜேஷ்டம் 29 


கேரள மாநில சட்டப்பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுத்தகவலுக்கென இதனால் பிரசுரம் 
செய்யப்படுகிறது . சட்டப்பேரவையால் நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2017 ஜூன் 
16- ம் தேதி ஆளுநரின் அனுமதி கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


பி . ஜி . ஹரீந்திரநாத் , 
சட்டத்துறை செயலாளர் . 


2017 - ன் சட்டம் எண் 11 


2017 - ன் கேரள நிதி சட்டம் 
2017 - 2018 நிதி ஆண்டிற்குரிய கேரள அரசின் சில நிதி பரிந்துரைகளை அமலுக்கு 
கொண்டு வருவதற்கான ஒரு சட்டம் . 

முகவுரை - 2017 - 2018 நிதி ஆண்டுக்கான கேரள அரசின் நிதி தொடர்பான சில 
பரிந்துரைகளை அமலுக்கு கொண்டு வருவது உகந்ததாக இருப்பதால் , 

இந்தியக்குடியரசின் அறுபத்தி எட்டாவது ஆண்டில் பின்வருமாறு சட்டம் இயற்றப்படுகிறது . 


1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . - (1 ) இந்த சட்டம் 2017 - ன் கேரள நிதி சட்டம் என்று 
அழைக்கப்படலாம் . 


G . 35 / 2018/DTPIS - 24. 


( 2) இந்தச் சட்டத்தில் வேறு வகையில் நிபந்தனை செய்யப்பட்டது தவிர 2017 -ம் ஆண்டு 
ஏப்ரல் 1-ம் தேதி அமலுக்கு வந்ததாக கருதப்படவேண்டும் . 

2 . 1959- ன் 17 - வது சட்டத் திருத்தம் . - 1959- ன் கேரள முத்திரை பத்திரச் சட்டத்தில் 
(1959 - ன் 17- வது சட்டம் ), 

(i) பிரிவு 2- ல் , 

( எ ) உட்பிரிவு இ -யில் " ஒரு பசையுள்ள அல்லது முத்திரையிடப்பட்ட அஞ்சல் தலை " 
என்னும் வார்த்தைகளுக்குப் பதிலாக , " ஒரு பசையுள்ள , முத்திரையிடப்பட்ட அல்லது 
இ - தபால் தலை " என்னும் வார்த்தைகள் சேர்க்கப்பட வேண்டும் . 


( பி ) உட்பிரிவு ( இ - க்குப் பிறகு பின்வரும் உட்பிரிவு சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது : 


( இஎ ) " இ - அஞ்சல் தலை " என்றால் அஞ்சல் தலை வரி கட்டணத்தைக் 
குறிப்பிடுவதற்காக கேரள அரசு வெளியிட்டுள்ள மின்னணு வாயிலாக உருவாக்கிய முத்திரை 
என்று பொருள்படும் " 

(சி ) உட்பிரிவு (பி - க்குப் பிறகு பின்வரும் உட்பிரிவு சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது : 

பிஎ ) " பதிவு அலுவலர் " என்றால் 1908 - ன் (1908- ன் XVI- வது மத்திய சட்டம் பதிவு 
சட்டத்தின் பிரிவு 6- ன் கீழ் நியமனம் செய்யப்பட்ட அலுவலர் என்று பொருள்படும் " 
( டி ) (க்யூக்யூ ), உட்பிரிவில், 

அடையாளம் , முத்திரை அல்லது ஒப்புதல் " என்னும் வார்த்தைகளுக்குப் பதிலாக 
" அடையாளம் , முத்திரை , ஒப்புதல் , முத்திரையிடப்பட்ட அல்லது இ - முத்திரை " என்னும் 
வார்த்தைகளும் சின்னங்களும் சேர்க்கப்பட வேண்டும் ; 

( ii ) " பசையுள்ள அல்லது அச்சடிக்கப்பட்ட முத்திரை " என்னும் வார்த்தைகளுக்குப் 
பதிலாக " பசையுள்ள அச்சடிக்கப்பட்ட அல்லது இ - முத்திரை " என்னும் வார்த்தைகளும் 
சின்னங்களும் சேர்த்துக் கொள்ளவேண்டும் ; 

( 2) பிரிவு 10- ல் , துணைப்பிரிவு (2)- ன் உட்பிரிவு பி - யில் “ அச்சடிக்கப்பட்ட முத்திரை " 
என்னும் வார்த்தைகளுக்குப் பதிலாக " அச்சடிக்கப்பட்ட முத்திரை அல்லது இ - முத்திரை " என்னும் 
வார்த்தைகளும் சின்னங்களும் சேர்த்துக்கொள்ளப்பட வேண்டும் . 

(3) பிரிவு 10எ- க்குப் பிறகு , பின்வரும் பிரிவினை சேர்த்துக்கொள்ள வேண்டும் , அதாவது - 

“ 10பி . மத்திய ரெக்கார்ட் பாதுகாப்பு முகமையின் நியமனம் . - அரசுக்கு , அலுவலக 
அரசிதழ் அறிக்கையின் வாயிலாக , கருவூலகத் துறையை மத்திய ரெக்கார்ட் பாதுகாப்பு 
முகமையாக நியமனம் செய்யலாம் . அவ்வாறு நியமனம் செய்யப்பட்டதற்கு இ - முத்திரை 
வினியோகம் செய்வது தொடர்பாக குறிப்பிடப்பட்டுள்ள கடமைகளும் பொறுப்புகளும் உண்டாகும் " 


(4 ) பிரிவு 12 - க்குப் பிறகு , பின்வரும் பிரிவு சேர்த்துக்கொள்ளப்படலாம் , அதாவது -- 

" 12எ . இ - முத்திரையை இரத்து செய்தல் . - (1) ஒரு கருவியில் உள்ள எந்த ஒரு 
இ - முத்திரையும் அதை திரும்பப் பயன்படுத்த இயலாத வண்ணம் ஒரு பதிவு அலுவலர் அல்லது 
அரசு அதிகாரப்படுத்திய ஏதேனும் ஒரு அலுவலரால் அதற்கென குறிப்பிடப்பட்டுள்ள ஆன்லைன் 
வெரிபிகேஷன் முறை வாயிலாக இரத்து செய்யப்படலாம் . 

(2) இரத்து செய்யப்படாத ஒரு இ - முத்திரை பதித்த எந்த ஒரு கருவியும் அவ்வாறுள்ள 
முத்திரை தொடர்பாக , முத்திரை பதிக்காததாகக் கருதப்படும் " 

( 5) பிரிவு 13 - ல் - 

( எ ) குறுக்குத் தலைப்பில் , " அச்சடி முத்திரையுள்ள " என்னும் வார்த்தைகளுக்குப் 
பதிலாக அல்லது இ - முத்திரை " என்னும் வார்த்தைகளும் சின்னங்களும் சேர்த்துக்கொள்ளப்பட 
வேண்டும் ; 

பி ) தற்போதுள்ள நிலையில் , அச்சடிக்கப்பட்ட முத்திரை " என்னும் வார்த்தைகளுக்குப் 
பதிலாக " அச்சடிக்கப்பட்ட முத்திரை அல்லது இ - முத்திரை " என்னும் வார்த்தைகளும் 
சின்னங்களும் சேர்த்துக்கொள்ளப்பட வேண்டும் ; 

6) பிரிவு 47-ல் , " அச்சடிக்கப்பட்ட முத்திரைகளுக்கு " என்னும் வார்த்தைகளுக்குப் பதிலாக 
" அல்லது இ - முத்திரைகளுக்கு " என்னும் வார்த்தைகளும் சின்னங்களும் சேர்த்துக்கொள்ளப்பட 
வேண்டும் ; 

(7) பிரிவு 69 - ன் , (2)- வது துணைப்பிரிவில் , உட்பிரிவு (எ )- க்குப் பிறகு , பின்வரும் 
உட்பிரிவினை சேர்த்துக்கொள்ள வேண்டும் , அதாவது - 

" எஎ ) இ - கட்டணம் வாயிலாக முத்திரை வரி செலுத்துவது மற்றும் திரும்பப் பெறும் 
முறை ". 

3 . 1963- ன் 15- வது சட்டத்தின் திருத்தம் - 1963 - ன் கேரள பொது விற்பனை வரி சட்டத்தில் 
(1963 - ன் 15 , 23பி பிரிவில் -- 


( எ ) துணைப்பிரிவு 3 - ல் " 2017 பிப்ரவரி 28 " என்னும் வார்த்தைகளுக்கும் எண்களுக்கும் 
பதிலாக , " 2017 டிசம்பர் 31 என்னும் வார்த்தைகளும் எண்களும் சேர்க்கப்பட வேண்டும் . 

( பி ) துணைப்பிரிவு 4- ல் " 2017 பிப்ரவரி 28- ம் தேதி " என்னும் வார்த்தைகளுக்கும் 
எண்களுக்கும் பதிலாக , " 2017 டிசம்பர் 31 தேதி என்கிற வார்த்தைகளும் எண்களும் சேர்க்கப்பட 
வேண்டும் ; 

(சி ) துணைப்பிரிவு (8)- க்குப் பிறகு , பின்வரும் துணைப்பிரிவினை சேர்த்துக்கொள்ள 
வேண்டும் , அதாவது, 

"( 9) விண்ணப்பதாரர் 2016 - 17 - ம் ஆண்டில் விருப்பத்தை தெரிவித்து ஆனால் இந்தப் 
பிரிவின்படி முழுத்தொகையும் செலுத்த தவறும் முறைக்கு , முன் விருப்பத்தின்படி வழங்கிய 
தொகையை புதிய விருப்பப்படி அளித்த தொகையாகக் கணக்கிட வேண்டும் " 


31 


4 . 1976- ன் 32 - வது சட்டத்தின் திருத்தம் - 1976- ன் கேரள ஆடம்பரத்தின் மீதுள்ள வரி 
சட்டத்தில் ( 1976 - ன் 32 ) 10 பி பிரிவுக்குப் பதிலாக பின்வரும் பிரிவினை சேர்த்துக் கொள்ள 
வேண்டும் , அதாவது, 

10பி . சில விஷயங்களில் நிலுவையைக் குறைத்துக் கொள்ளுதல் . - (1) இந்த சட்டத்தில் 
அல்லது அதன்படி உருவாக்கப்பட்டுள்ள சட்டங்களில் அல்லது ஏதேனும் நீதிமன்றத்தில் அல்லது 
தீர்ப்பாயங்கள் அல்லது மேல்முறையீட்டு அதிகாரியின் ஏதேனும் தீர்ப்பில் அல்லது ஆணை 
அல்லது உத்தரவில் என்னதான் அடங்கியிருந்தாலும் , 2011 மார்ச் 31- ம் தேதி முடிவடையும் 
காலயளவு தொடர்பாக இந்த சட்டப்படி வரி அல்லது பிற ஏதேனும் தொகையை 
நிலுவை ஏற்படுத்தியுள்ள ஒரு வரி சந்தாதாரருக்கு நிலுவையிலுள்ள முக்கிய வரி தொகையும் 
முப்பது சதவீத அபராதத் தொகையும் கட்டி வரி தொகையின் மீதுள்ள வட்டியும் அபராதத் 
தொகையும் அதற்கு மேலுள்ள வட்டிக்கும் உள்ள முழுமையான வரிச் சலுகையை பயன்படுத்தி 
நிலுவைக்குத் தீர்வு காண்பதற்கான விருப்பத்தை தெரிவிக்கலாம் . 

(2) 1968 - ன் கேரள வரி மீட்பு சட்டத்தில் (1968- ன் 15 ), என்னதான் கூறப்பட்டிருந்தாலும் , 
துணைப் பிரிவு (1)- ன் படி நிலுவையை தள்ளுபடி செய்தல் , வரி மீட்பு நடவடிக்கைகள் 
துவங்கப்பட்டுள்ள விஷயங்களில் உட்படுவதும் அவ்வாறுள்ள தொகைகள் வரி நிர்ணயிக்கும் 
அதிகாரிகளுக்கு துணைப்பிரிவு (1)- ன் படியுள்ள தீர்வளிக்கும் முறைப்படி ஈடுகட்டும் அதிகாரம் 
உண்டாகும் . துணைப்பிரிவு (1)- ன் படி தொகையை தீர்வு செய்வதற்கு , வரி நிர்ணய அதிகாரிகள் 
அவ்வாறுள்ள வரி சந்தாதாரர்களுக்கு மேல் உள்ள வரி மீட்பு நடவடிக்கைகளை இரத்து செய்ய 
வேண்டியதும் அப்பொழுது முதல் அது வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு உட்படுவதும் 
அவ்வா றுள்ள வரி சந்தாதாரர்கள் ஏதேனும் கலக்ஷன் கட்டணத்தை அளிக்க 
கடமைப்படாதவர்களும் ஆகிறார்கள் . 


(3 ) இந்தப் பிரிவின்படி நிலுவையைக் கட்டுவதற்கு விருப்பம் தெரிவிப்பதற்காக , வரி 
சந்தாதாரர்கள் ஏதேனும் மேல் முறையீட்டு அதிகாரி அல்லது ரிவிஷனல் அதிகாரியின் முன்னராக 
அல்லது தீர்ப்பாயம் அல்லது நீதிமன்றத்தின் முன் தற்போதுள்ள அனைத்து வழக்குகளையும் 
இரத்து செய்ய வேண்டும் . 


(4 ) ஒரு வருடக்காலமாக , தொடர்புடைய அனைத்து வரிகள் மற்றும் அபராதங்களின் 
நிலுவையை இந்தப் பிரிவின்படி ஒன்று சேர்த்து கட்டணம் செலுத்தி தீர்வு காணலாம் . 

(5 ) துணைப்பிரிவு (1)- ன் படி நிலுவையை செலுத்துவதற்கு விருப்பம் தெரிவிக்கும் வரி 
சந்தாதாரர் , 2017 செப்டம்பர் மாதம் 30- ம் தேதிக்கு முன்னராக வரி நிர்ணய அதிகாரிக்கு ஒரு 
விண்ணப்பத்தை அளிக்க வேண்டும் . 


(6 ) இந்தப்பிரிவின்படியுள்ள நிலுவையைத் தீர்வு செய்வதற்காக , விண்ணப்பம் அளித்த 
தேதி வரை உள்ள நிலுவையைக் கணக்கிட வேண்டும் . 


32 


(7) துணைப்பிரிவு (5 - ன் படியுள்ள ஒரு விண்ணப்பம் கிடைக்கப்பெற்றால் , வரி நிர்ணய 
அதிகாரி துணைப்பிரிவு (1)- ன் படி வரி சந்தாதாரரிடமிருந்து கிடைக்கப் பெறவுள்ள வரித் தொகை 
மற்றும் பிற தொகைகளையும் கணக்கிட்டு , வரி சந்தாதாரரை அத்தொகை அறிவித்து , அதற்குப் 
பிறகு வரிச் சந்தாதாரர் சமமான மாதத் தவணைகளாக 2017 டிசம்பர் 31- க்கு அல்லது அதற்கு 
முன்னராக தொகையை செலுத்த வேண்டும் . 

ஆனால் துணைப்பிரிவு (1)- ன் படி தனது நிலுவையைத் தீர்ப்பதற்காக விரும்புகின்ற ஒரு 
வரி சந்தாதாரர் சுயமாக ஏதேனும் நீதிமன்றம் , தீர்ப்பாயம் , அல்லது மேல் முறையீட்டு அதிகாரி 
வெளியிட்ட ஒரு உத்தரவு அல்லது ஆணை அல்லது தீர்ப்பின்படி ஒரு தடை உத்தரவு கிடைக்கப் 
பெறுவதற்காக நிலுவைத் தொடர்பாக ஏதேனும் தொகையை செலுத்தியிருந்தாலும் அவ்வாறுள்ள 
அதிகாரியின் முன்னராக மேற்குறிப்பிட்ட வழக்கு தொடரும் பட்சம் அவ்வாறு அளித்த 
தொகையை இந்த விருப்பப்படு அளித்ததாகக் கருதப்பட வேண்டும் . 

( 8) எந்த ஒரு சூழ்நிலையிலும் , இத்திட்டத்தின்படி தீர்ப்பு செய்யப்பட்ட தொகை பிறகு 
திருப்பி அளிக்க முடியாது . 

5 . 1991- ன் 15 - வது சட்டத்தின் திருத்தம் . - 1991- ன் கேரள விவசாய வருமான வரி சட்டத்தில் 
( 1991 - ன் 15 ) பிரிவு 37சி - க்குப் பதிலாக பின்வரும் பிரிவினை சேர்த்துக் கொள்ள வேண்டும் , 
அதாவது, 

" 37சி . சில விஷயங்களில் நிலுவையைக் குறைத்தல். -- (1) இந்த சட்டத்தில் அல்லது அதன் 
படி உருவாக்கப்பட்டுள்ள சட்டங்களில் அல்லது ஏதேனும் நீதி மன்றத்தின் 
தீர்ப்பாயத்தின் மற்றும் மேல் முறையீட்டு அதிகாரியின் ஏதேனும் தீர்ப்பில் அல்லது ஆணை 
அல்லது உத்தரவில் என்னதான் கூறப்பட்டிருந்தாலும் , 2011 மார்ச் 31- ம் தேதி உட்பட அதுவரை 
உள்ள காலயளவு தொடர்பாக இந்த சட்டப்படி வரி அல்லது வேறு ஏதேனும் தொகைக்கு 
நிலுவை ஏற்படுத்தியுள்ள ஒரு வரி சந்தாதாரருக்கு நிலுவையான மொத்தத் தொகையுடன் 
அபராதத் தொகையின் முப்பது சதவீதத் தொகையும் செலுத்தும்போது வரித் தொகையிலும் 
அபராதத் தொகையின் மீதுள்ள வட்டி முழுவதையும் குறைத்து அதைப் பயன்படுத்தி , 
நிலுவையைத் தீர்ப்பதற்குரிய விருப்பத்தை அறிவிக்கலாம் . 

(2) 1968- ன் கேரள வரி மீட்பு சட்டத்தில் (1968- ன் 15 ), என்னதான் கூறப்பட்டிருந்தாலும் , 
வரி மீட்பு நடவடிக்கைகள் துவங்கப்பட்டுள்ள விஷயங்களில் துணைப்பிரிவு (1)- ன் படியுள்ள 
நிலுவையை குறைத்தல் பாதகமாக்கியிருப்பதும் , அவ்வாறுள்ள தொகைகள் வரி நிர்ணய 
அதிகார பதவியிலிருப்பவர் துணைப்பிரிவு (1)- ன் படியான தீர்ப்பு செய்தல் படி வரி வசூலிக்க 
அதிகாரமிருப்பதுடன் துணைப்பிரிவு (1)- ன்படி தீர்வு காண்பதற்கு , வரி நிர்ணய அதிகாரத்திலிருப்பவர் 
கள் அவ்வாறுள்ள வரி சந்தாதாருக்கு எதிரானவரி மீட்பு நடவடிக்கைகளை இரத்து செய்வதுடன் 
அப்பொழுது முதல் அது வருவாய்த் துறை அதிகாரிகளுக்கு ஒப்படைக்கப்பட்டதாகவும் 
அவ்வா றுள்ள நிதி சந்தாதாரர் ஏதேனும் வசூல் கட்டணங்களை வழங்குவதற்கு 
கடமைப்பட்டவரல்லாதவரும் ஆகிறார் . 


( 3) இப்பிரிவின்படி நிலுவையை செலுத்துவதற்கு விருப்பமளித்துள்ள வரி சந்தாதாரர் 
ஏதேனும் மேல் முறையீட்டு அதிகாரி அல்லது ரிவிஷனல் அதிகாரியின் முன்னராக அல்லது 
தீர்ப்பாயம் அல்லது நீதிமன்றத்தின் முன்னராக தற்போதுள்ள மொத்த வழக்குகளையும் இரத்து 
செய்ய வேண்டும் . 


( 4 ) ஒரு வருடக்காலமாக , தொடர்புடைய அனைத்து வரி உட்படுகின்ற நிலுவை மற்றும் 
அபராதத்தை இந்தப் பிரிவின்படி மொத்தமாக செலுத்தி தீர்வு காணலாம் . 

(5 ) துணைப்பிரிவு (1)- ன் படி நிலுவையை செலுத்துவதற்கு எண்ணமிட்டுள்ள ஒரு வரி 
சந்தாதாரர் , 2017 செப்டம்பர் மாதம் 30- க்கோ அல்லது அதற்கு முன்னராகவோ நிலுவையை 
நிர்ணயிக்கும் அதிகாரிக்கு ஒரு விண்ணப்பத்தை அளிக்க வேண்டும் . 

(6) இந்தப்பிரிவின்படியுள்ள நிலுவையைத் தீர்ப்பதற்காக , விண்ணப்பம் சமர்ப்பித்துள்ள 
தேதி வரை உள்ள நிலுவையைக் கணக்கிட வேண்டும் . 

(7 ) துணைப்பிரிவு (5)- ன் படியுள்ள ஒரு விண்ணப்பம் கிடைக்கப்பெற்றால் , வரியை 
நிர்ணயிக்கும் அதிகாரி துணைப்பிரிவு (1- ன் படி வரி சந்தாதாரரிடமிருந்து கிடைக்கப்பெறவிருக்கும் 
வரித் தொகையையும் பிற தொகைகளையும் கணக்கிட்டு , வரி சந்தாதாரரை அத்தொகையைப் 
பற்றி தெரிவித்து அதற்குப் பிறகு வரிச் சந்தாதாரர் சமமான மாதத் தவணைகளாக 2017 டிசம்பர் 
31 - க்கு அல்லது அதற்கு முன்னராக தொகையை செலுத்த வேண்டும் . 

ஆனால் துணைப் பிரிவு (1)- ன் படி தனது நிலுவையைத் தீர்ப்பதற்கு விருப்பம் 
அறிவித்துள்ள ஒரு வரி சந்தாதாரர் சுயமாக அல்லது ஏதேனும் நீதிமன்றம் , தீர்ப்பாயம் , அல்லது 
மேல் முறையீட்டு அதிகாரி வெளியிட்டுள்ள ஒரு உத்தரவு அல்லது ஒரு தடை உத்தரவு 
கிடைக்கப்பெறுவதற்காக நிலுவைத் தொடர்பான ஏதேனும் தொகை செலுத்தப்பட்டிருந்தால் 
அவ்வாறுள்ள அதிகாரியின் முன்னராக மேற்குறிப்பிட்ட வழக்கு நிலவுகின்ற போது , அவ்வாறு 
அளித்த தொகையை இந்தத் தேர்ந்தெடுக்கும் உரிமையின்படி அளித்ததாகக் கருதவேண்டும் . 

(8 ) எந்த ஒரு சூழ்நிலையிலும் , இத்திட்டத்தின்படி தீர்வு கண்ட தொகை பிறகு திருப்பி 
அளிக்க முடியாது . 

6 . 2004- ன் 3- வது சட்டத்தின் திருத்தம் . - 2003- ன் கேரள மதிப்புக் கூட்டு வரி சட்டத்தில் 
( 2004 - ன் 30 ), 


(1) பிரிவு 6 - ல் , 


( எ ) துணைப்பிரிவு (1)- ல் நிபந்தனை 19 - க்குப் பிறகு , பின்வரும் காப்புவாசகம் சேர்த்துக் 
கொள்ள வேண்டும் , அதாவது, 

" ஒரு பதிவு செய்துள்ள வியாபாரி , பொருட்களை ஏற்றுமதி செய்யும்போது உபயோகிக்கும் 
பாக்கிங் பொருட்களை ஒரு ஏற்றுமதியாளருக்கு விற்கும்போது அவ்வாறு விற்கப்படும் பாக்கிங் 
பொருட்களுக்கு 2016 , மார்ச் மாதம் 31-ம் தேதி வரை அத்தகைய விற்பனையை (1956 - ன் மத்திய 
சட்டம் 74 ) இயற்றியுள்ள H படிவங்கள் பின் தாங்கும் நிபந்தனையின் பேரில் வரி செலுத்துவதி 
லிருந்து விலக்கு அளிக்கப்படும் . மேலும் வரி ஏதேனும் செலுத்தப்பட்டிருந்தால் அதை திரும்ப 
அளிக்க இயலாது . 


34 | 


வரிக்கு நிகம் பிப்ரவரி என் 


சூரிய ஒளியில் இயங்கும் உபகரணங்கள் மற்றும் கருவிகள் , பிளாண்டுகளின் வினியோகம் 
மற்றும் நிறுவனங்கள் தொடர்பான ஒப்பந்த வேலைகளின் மீது சுமத்தப்பட்டுள்ள வரி 2013 ஏப்ரல் 
1- ம் தேதி முதல் ஒரு சதவீதமாகவிருக்கும் . மேலும் அதிவரி ஏதேனும் செலுத்தியிருந்தால் அதை 
திருப்பி அளிக்க இயலாது . 

எவ்வாறாயினும் , பட்டிகை 3 - ன் பட்டியல் எ - யில் உள்ள வரிசை எண் 134- ல் (1)- ம் 
இனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சரக்குகள் 2014 டிசம்பர் 20-ம் தேதி முதல் 2015 மார்ச் 31 -ம் தேதி 
வரை உள்ள காலயளவிற்கு என்னும் நிபந்தனைகளுக்குட்பட்டு வரியிலிருந்து விலக்கு 
அளிக்கப்படும் . 

ஒரு முத்திரையிட்ட உறையில் கைப்பேசிகளுடன் சேர்த்து விற்பனை செய்யப்படும் 
கைபேசி சார்ஜர்கள் 2005 ஏப்ரல் 1-ம் தேதி முதல் என்னும் நிபந்தனையில் பட்டியல் 3 - ல் 
குறிப்பிடப்பட்டுள்ள சரக்குகளுக்கு ஏற்ற வகையில் உள்ள வரி சுமத்தப்படும் . 

1975 - ன் சுங்க வரி (1975 - ன் மத்திய சட்டம் 51)- யில் 15 - வது அத்தியாத்தில் எச். எஸ் . என் . 
கோடு 1517.90 உடன் உட்படுத்தியுள்ள வனஸ்பதியின் வரி , 2005 ஏப்ரல் 1 முதல் 2017 பிப்ரவரி 22 
வரை மூன்றாம் பட்டிகையில் உள்ள சரக்குகளுக்குச் சுமத்தப்பட்டுள்ள வரிக்கு நிகராக இருக்கும் . 
மேற்குறிப்பிட்ட காப்புவாசகத்தில் என்னதான் கூறப்பட்டிருந்தாலும் வரி ஏதேனும் செலுத்தப் 
பட்டிருந்தால் , அது திரும்ப அளிக்க இயலாது ” , 

(பி ) உட்பிரிவு (எ - ல் துணைப்பிரிவு (2)- ல் பின்வரும் காப்புவாசகம் சேர்த்துக் கொள்ள 
வேண்டும் , அதாவது, 

" பிரிவு 8 - ன் உட்பிரிவு (எஃ - ல் என்னதான கூறப்பட்டிருந்தாலும் மேற்குறிப்பிட்ட 
உட்பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள சரக்குகளுக்கு கூட்டுவரி செலுத்தும் ஒரு வியாபாரி மேற்குறிப் 
பிட்ட துணைப்பிரிவின் நிபந்தனைப்படி 2013 ஏப்ரல் மாதம் 1- ம் தேதி முதல் அவ்வாறுள்ள சரக்கு 
களுக்கு வரி செலுத்த தேவையில்லை "; 

(2) பிரிவு 24- ன் துணைப்பிரிவு (1)-ல் .-- 

(i ) உட்பிரிவு (சியில் " மூன்று ஆண்டுகள் " என்னும் சொற்களுக்குப் பதிலாக " நான்கு 
ஆண்டுகள் " என்னும் சொற்களைச் சேர்த்துக்கொள்ள வேண்டும் ; 

( ii ) நான்காம் காப்பு வாசகத்திற்குப் பதிலாக பின்வரும் காப்பு வாசகம் சேர்த்துக் 
கொள்ளப்பட வேண்டும் , அதாவது , 

" 2017 மார்ச் மாதம் 31- ம் தேதி முடிவடையும் பிரிவு 25பி - யில் நீடிப்பு அளிக்கப் 
பட்டுள்ளவை உட்படுகின்ற எந்த ஒரு மதிப்பீட்டினையும் தொடர்ந்து செல்ல உள்ள காலவரம்பு 
2018 மார்ச் மாதம் 31-ம் தேதி வரை நீடிக்கப்படுகிறது என்னும் நிபந்தனையில் 

(4) பிரிவு 25இ - யில் பின்வரும் பிரிவு சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் , அதாவது - 

" 25இ உத்தேசிக்கும் வியாபாரிகளுக்காக மதிப்பீடு செய்தல் மற்றும் வரி செலுத்துவதற்கான 
சிறப்பு அம்சங்கள் . - (1) இந்த சட்டத்தில் அல்லது இதன்படி இயற்றப்பட்டுள்ள விதிமுறைகளில் 
அல்லது ஏதேனும் நீதிமன்றத்தின் , தீர்ப்பாயத்தின் அல்லது மேல்முறையீட்டு அதிகாரியின் அல்லது 


மறுபரிசீலனை செய்யும் அதிகாரியின் உத்தரவு அல்லது ஏதேனும் மதிப்பீட்டு உத்தரவு அல்லது 
இச்சட்டத்தின்படி இயற்றப்பட்டுள்ள அபராத உத்தரவுகளில் என்னதான் கூறப்பட்டிருந்தாலும் 
பிரிவு 6 - ன் துணைப்பிரிவு (5 - ன்படி வரி செலுத்துவதற்காக விருப்பம் அளித்துள்ள வியாபாரிகள் 
மற்றும் 2016 மார்ச் மாதம் 31- ம் தேதி காலவரையறைக்குள் மதிப்பீடு செய்யும் அதிகாரியால் 
கணக்கில்லாமல் பொருட்களை வாங்கியுள்ள வியாபாரிகள் அவர்களது வரியை செலுத்திக் 
கொண்டு வழக்கினைத் தீர்ப்பதற்கு விருப்பத்தை தெரிவிக்கலாம் .-- 

(i) பிரிவு 6- ன் துணைப்பிரிவு (5)- ன் படி குறிப்பிடப்பட்டுள்ள மொத்த விற்ற வரவு 
வரம்பிற்குள் மொத்த விற்றவரவும் உட்படுமானால் வரி செலுத்துப்படும் சரக்குகளின் விற்றுவரவின் 
மீது அரை சதவீதம் ; 

lii ) பிரிவு 6- ன் துணைப்பிரிவு (5)- ல் குறிப்பிடப்பட்டுள்ள மொத்த விற்று வரவு 
வரம்புக்கு அதிகமாக உள்ள மொத்த விற்ற வரவி நிர்ணயித்துள்ள வரி சுமத்தப்படும் சரக்குகளின் 
விற்றவரவுமீது ஒரு சதவீதமும் மற்றும் ஒரு கோடி ரூபாய் வரையும் மேற்குறிப்பிட்ட 
உட்பிரிவின்படி உள்ள வரிக்கு புறம்பாக சுமத்தப்படும் ; 

(iii ) மேற்குறிப்பிட்ட உட்பிரிவு ) மற்றும் (ii)- ல் கூறப்பட்டுள்ள வரிகளுக்கு புறம்பாக 
ஒரு கோடி ரூபாய்க்கு அதிகமாக மொத்த விற்றுவரவு நிர்ணயிக்கப்படுகின்ற வரி வசூலிக்கும் 
சரக்குகளில் விற்றுவரவின் இரண்டு சதவீதம் ; 

மேலும் , அத்தகைய வரி செலுத்தப்படும்போது , பிரிவு 22 - ன் துணைப்பிரிவு (7)- ல் 
உட்படுகின்ற அபராதம் , அனைத்து அபராதங்கள் மற்றும் வட்டியும் இரத்து செய்யப்படும் . 

விளக்கம் . -- சட்டத்தின் பிரிவு 2- ல் உட்பிரிவு (ii)- ல் என்னதான் கூறப்பட்டிருந்தாலும் , 
இப்பிரிவின் பயனுக்காக நிச்சயித்த மொத்த விற்றுவரவு என்பது கண்டுபிடிக்கப்பட்ட அல்லது 
அறிவிக்கப்பட்ட கணக்கில் சேர்க்கப்படாமல் உள்ள வாங்கல்களுடன் பைல் செய்த ரிப்டேண்படி 
அறிவிக்கப்பட்டுள்ள மொத்த விற்றுவரவுடன் மொத்த இலாபத்தின் ஐந்து சதவீதத்தையும் 
சேர்த்தால் கிடைக்கும் மொத்த விற்றுவரவு ஆகும் . 

( 2) துணைப்பிரிவு (1)- ன் கீழ் உள்ள வழக்குகளை தீர்ப்பு செய்வதற்காக , 2017 செப்டம்பர் 
30- க்கு அல்லது அதற்கு முன்னராக ஏதேனும் நீதிமன்றத்தின் அல்லது தீர்ப்பாயத்தில் உள்ள 
முறையீடு அல்லது ரிவிஷன் அதிகாரியின் முன்னராக வழக்கு நிலவுகிறதெனில் அதனை இரத்து 
செய்வதற்கான சான்றுடன் வியாபாரி வரி நிச்சயிக்கும் அதிகாரி முன்னராக விருப்பத்தை ஃபைல் 
செய்யலாம் . 

(3 ) அவ்வாறுள்ள விருப்பம் மற்றும் தீர்ப்பு செய்தல் கணக்கில் சேர்க்கப்படாமல் உள்ள 
வாங்குதல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள அனைத்து பொருளாதார ஆண்டுகளையும் உட்படுத்திக் 
கொண்டுள்ளதாக இருக்க வேண்டும் . 

(4 ) விருப்பம் அறிவித்தது கிடைக்கப்பெற்ற தேதி முதல் பதினைந்து நாட்களுக்குள் , 
துணைப் பிரிவு (1) - ன்படி அளிக்க வேண்டிய தொகையை வரி நிர்ணயிக்கும் அதிகாரி 
வியாபாரியிடம் அறிவிக்க வேண்டும் . 


36 


(5 ) இத்திட்டத்தின்படி அளிக்க வேண்டிய தொகையின் முப்பது சதவீதத்தை துணைப் 
பிரிவு (4) ன்படி உள்ள உத்தரவு கிடைக்கப்பெற்ற தேதி முதல் பதினைந்து நாட்களுக்குள் செலுத்த 
வேண்டும் மற்றும் மீதமுள்ள தொகையை சமமான தவணைகளாக 2017 டிசம்பர் மாதம் 31- ம் 
தேதிக்கோ அல்லது அதற்கு முன்னராகவோ செலுத்த வேண்டும் . 

( 6) இந்தப்பிரிவின் நிபந்தனைகளைப் பாதிக்காத வண்ணம் வரி நிர்ணயிக்கும் 
அதிகாரிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் திட்டத்தை வெற்றிகரமாக செயல்முறைப்படுத்துவதற்காக 
ஆய்வாளர் அவ்வாறுள்ள உத்தரவுகளை வழங்கலாம் . 

(7) இத்திட்டத்திற்கு விருப்பம் தெரிவிக்கின்ற எந்த ஒரு வியாபாரியும் 2016 ஏப்ரல் மாதம் 
1- ம் தேதி முதல் வரி செலுத்தும் அடையாள எண்ணை ( டின் ) பெற்றுக்கொள்ளவேண்டும் . 

(8) இந்தப் பிரிவின்படி ஒரு வியாபாரி தீர்வு செய்த கணக்கில் சேர்த்துக் கொள்ளாமல் 
உள்ள வாங்கல்கள் தொடர்பாக அல்லது அவ்வாறு கணக்கில் சேர்த்துக் கொள்ளாமல் உள்ள 
வாங்கல்களின் பலனாக ஏற்பட்டுள்ள பிற சீர்கேடுகள் தொடர்பாகவோ வரியை நிர்ணயிக்கும் 
அதிகாரி , இந்தச் சட்டத்தின் ஏதேனும் நிபந்தனைப்படி எந்த ஒரு தொடர் நடவடிக்கையும் மேற் 
கொள்ள கூடாது மற்றும் இப்பிரிவின்படி அவ்வாறு தீர்வு காணப்பட்ட தொகை தொடர்பாக எந்த 
ஒரு மேல்முறையீடு மற்றும் மறு சீராய்வு நிலை கொள்ளாது . 

(9) பிரிவு 6 - ன் துணைப்பிரிவு (5 - ன் படி வரி செலுத்த விருப்பம் அறிவித்துள்ள மற்றும் 
2016 மார்ச் மாதம் 31-ம் தேதி வரையுள்ள காலயளவிற்குள் கணக்கில் சேர்த்துக் கொள்ளப்படாமல் 
உள்ள வாங்கல்களை வரி நிர்ணயிக்கும் அதிகாரியில் கண்டு பிடிக்கப்படாமல் உள்ள 
வியாபாரிகளுக்கு அவர்களது கணக்கில் சேர்த்துக் கொள்ளப்படாமல் உள்ள வாங்கல்களை சுயமாக 
அறிவிக்கலாம் மற்றும் துணைப்பிரிவு (1)- ல் கூறப்பட்டுள்ள திட்டத்திற்கு விருப்பம் அளிக்கலாம் . 
அவ்வாறு செய்யும்போது , அது தொடர்பாக அத்தகைய வியாபாரிகளுக்கு எதிராக இந்தச் 
சட்டத்தின்படி எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது . 

( 10 ) 2016 - 17 - ல் இந்தப் பிரிவின்படி வழக்குகளைத் தீர்வு செய்வதற்காக விருப்பம் 
தெரிவித்தவர்கள் ஆனால் தொகையை செலுத்துவதில் வீழ்ச்சி அடைந்தவர்களான 
வியாபாரிகளுக்கு இந்தப்பிரிவின்படி அவர்களது வழக்குகளைத் தீர்வு காண்பதற்காக விருப்பம் 
தெரிவிக்கலாம் மற்றும் முன்னர் செலுத்தப்பட்ட தொகை ஏதேனும் இருப்பின் , இந்தப் பிரிவின்படி 
செலுத்த உள்ள தொகையில் கிழித்துக் கொள்ளலாம் . ஆனால் எந்த ஒரு தொகையும் திரும்ப 
அளிக்க இயலாது . 

( 11 ) எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த திட்டத்தின்படி செலுத்திய தொகை திரும்ப 
அளிக்க இயலாததாகும் . 

( 5 ) பிரிவு 25 இ - க்குப் பிறகு , பின்வரும் பிரிவினை சேர்த்துக் கொள்ள வேண்டும் , 
அதாவது - 

" 25 எஃப் . சில ஒப்பந்தக்காரர்களின் வரி நிர்ணயம் மற்றும் வரி செலுத்துவது தொடர் 
பான சிறப்பு நிபந்தனை. - இந்த சட்டத்தில் அல்லது அதன்படி இயற்றிய சட்டங்களில் ஏதேனும் 
நீதிமன்றம் அல்லது தீர்ப்பாயம் அல்லது மேல்முறையீடு அதிகாரியின் ஏதேனும் தீர்ப்பு அல்லது 


G . 35 / 2018/ DTP/ S - 24. 


10 ) 


ஆணை அல்லது உத்தரவில் என்னதான் கூறப்பட்டிருந்தாலும் பொருட்களின் பரிமாற்றம் 
சரக்குகளாக உள்ள கிச்சன் காபினட் , அலுமினிய ஃபேப்ரிகேஷன் மற்றும் குளிர்சாதன பிளாண்டு 
கள் போன்றவை நிறுவுவது தொடர்பான வேலைகள் தொடர்பாக 2014 -2015 வரை உள்ள 
ஆண்டுகளில் சட்டத்தின் பிரிவு 8 - ன் உட்பிரிவு ( எ)- ன்படி கோம்பௌன்ட் செய்த நிலையிலுள்ள 
வரியைத் செலுத்துவதற்காக விருப்பத்தை தெரிவித்துள்ளவர்கள் மற்றும் அவ்வாறு வரி 
செலுத்தியுள்ள ஒப்பந்ததாரர்கள் , அவ்வாறுள்ள ஒப்பந்தங்களை செயல்படுத்துவதற்கான 
அனைத்து வாங்கல்களையும் மாநிலத்திற்கு உள்ளே செய்திருந்தால் , மொத்த ஒப்பந்தத் தொகைக் 
கும் இரண்டு சதவீத அதிக வரி செலுத்தலாம் மற்றும் அவ்வாறு செலுத்திய வரியின் மீது 
ஏதேனும் கணக்கீடு அல்லது பிழை உட்பட இந்தச் சட்டத்தின் படியுள்ள எந்த மேல் 
நடவடிக்கையும் அத்தகைய ஒப்பந்ததாரர்களின் மீது மேற்கொள்ள இயலாது ” ; 

(5 ) பிரிவு 31 - க்குப் பிறகு , பின் வரும் பிரிவினை சேர்த்துக் கொள்ள வேண்டும் , 
அதாவது - 

" 31எ . சில விஷயங்களில் நிலுவையைக் குறைத்துக் கொள்ளுதல் - (1) இந்த சட்டத்தில் 
அல்லது அதன்படி உருவாக்கப்பட்டுள்ள சட்டங்களில் அல்லது ஏதேனும் நீதிமன்றத்தின் அல்லது 
தீர்ப்பாயத்தின் அல்லது மேல்முறையீட்டு அதிகாரியின் அல்லது ஏதேனும் தீர்ப்பு , ஆணை 
மற்றும் உத்தரவில் என்னதான் கூறப்பட்டிருந்தாலும் , 2011 மார்ச் 31- ம் தேதி வரை மற்றும் அத்தேதி 
உட்படுகின்ற காலயளவுடன் தொடர்புடைய இந்தச் சட்டப்படி அல்லது 1956 - ன் மத்திய 
விற்பனைவரி சட்டம் (1956- ன் 74- வது மத்திய சட்டம் ) படி வரியை அல்லது ஏதேனும் தொகைக்கு 
நிலுவை வரவழைத்துள்ள ஏதேனும் வரி சந்தாதாரர் நிலுவையாக உள்ள முதல் மற்றும் அபராதத் 
தொகையின் முப்பது சத வீதத்தையும் செலுத்தும் போது வரித்தொகை மற்றும் 
அபராதத் தொகையின் மீதுள்ள வட்டி முழுவதையும் தள்ளுபடி செய்து கொண்டு நிலுவைக்குத் 
தீர்வு காண்பதற்காக விருப்பத்தை அறிவிக்கலாம் . 

( 2) 1968 - ன் கேரள வரி மீட்பு சட்டத்தில் (1968 - ன் 15 ), என்னதான் கூறப்பட்டிருந்தாலும் , 
வரி வசூல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள விஷயங்களில் துணைப்பிரிவு (1)- ன் படி 
நிலுவையை குறைத்தல் சலுகை வருவாய் வசூலிப்பு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள 
விருக்கும் விஷயங்களுக்கும் பாதகமாகும் மற்றும் அவ்வாறுள்ள தொகைகளை நிர்ணயிக்கும் 
அதிகாரிகளுக்குத் துணைப்பிரிவு (1)- ன்படி உள்ள தீர்வு காணல் படி வசூலிக்க அதிகாரம் 
உள்ளதாகும் . மேலும் துணைப்பிரிவு (1)- ன்படி உள்ள தீர்வு காணல்படி வசூலிக்க அதிகாரம் 
உள்ளதாகும் . மேலும் துணைப்பிரிவு (11- ன்படி தொகையைத் தீர்வு செய்யும் போது , வரியை நிர்ணயிக் 
கும் அதிகாரிகள் , அவ்வாறுள்ள வரி சந்தாதாரர்களிடமிருந்து வரி வசூலிக்கும் நடவடிக்கைகளை 
வாபஸ் பெற வேண்டும் மற்றும் அப்பொழுது முதல் அது வருவாய் அதிகாரிகளின் பொறுப்பில் 
உள்ளதாகும் மற்றும் அவ்வாறுள்ள வரி சந்தாதாரர்கள் ஏதேனும் வசூலிப்புத் தொகையைச் 
செலுத்துவதற்கு கடமைப்பட்டவராக இருக்கமாட்டார்கள் . 

(3 ) இப்பிரிவின்படி வரி செலுத்துவதற்காக விருப்பம் தெரிவிக்கும் வரி சந்தாதாரர் 
ஏதேனும் மேல்முறையீட்டு அதிகாரி இல்லையேல் மறு ஆய்வு அதிகாரியின் முன்னராக , தீர்ப்பாயம் 
அல்லது நீதிமன்றத்தின் முன்னராக தற்போதைய நிலையிலுள்ள மொத்த வழக்குகளையும் இரத்து 
செய்ய வேண்டும் . 


38 


11 


(4 ) இப்பிரிவின்படி ஒரு வருடக்காலமாகத் தொடர்புடைய வரிகள் மற்றும் அபராதத்தின் 
அனைத்து நிலுவையையும் ஒன்றாகச் செலுத்தி தீர்வு காணலாம் . 

(5) துணைப்பிரிவு (1)- ன் படி நிலுவையை செலுத்துவதற்காக விருப்பம் அறிவிக்க எண் 
ணுகின்ற வரி சந்தாதாரர் , 2017 செப்டம்பர் மாதம் 30- ம் தேதியோ அல்லது அதற்கு முன்னதாகவோ 
வரி நிர்ணயிக்கும் அதிகாரிக்கு ஒரு விண்ணப்பத்தை அளிக்கலாம் . 


(6 ) இப்பிரிவின்படி தீர்வு காணும் விஷயத்தில் நிலுவையைக் கணக்கிடும் போது 
விண்ணப்பம் சமர்ப்பித்த நாள் வரை உள்ள நிலுவையைக் கணக்கிட வேண்டும் . 


(7 ) துணைப்பிரிவு (5)- ன் படியுள்ள ஒரு விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளும் போது , 
வரியை திட்டப்படுத்துகின்ற அதிகாரி துணைப்பிரிவு (1)- ன்படி வரி சந்தாதாரரிடமிருந்து 
கிடைக்கப்பெற உள்ள வரித் தொகை மற்றும் பிற தொகைகளையும் கணக்கிட்டு , அவ்வாறு உள் 
ளதை அந்த வியாபாரியிடம் தெரிவித்து அதன் பிறகு வியாபாரி அத்தொகையை 2017 டிசம்பர் 
31 -ம் தேதி அன்றோ அல்லது அதற்கு முன்னராகவோ சமத்தவணைகளாக மாதந்தோறும் செலுத்த 
வேண்டும் . 

ஆனால் துணைப் பிரிவு (1)- ன் படி தனது நிலுவையைத் தீர்வு காண்பதற்காக 
விரும்புகின்ற ஒரு வரி சந்தாதாரர் , சுயமாகவோ அல்லது ஒரு நீதிமன்றத்தின் அல்லது 
தீர்ப்பாயத்தின் அல்லது மேல் முறையீட்டு அதிகாரியின் ஒரு உத்தரவு அல்லது ஆணை அல்லது 
தீர்ப்பின்படி ஒரு தடை உத்தரவு கிடைப்பதற்காக ஏதேனும் தொகையை செலுத்தி இருந்தால் 
பிற அவ்வாறுள்ள அதிகாரியின் முன்னராக மேற்குறிப்பிட்ட வழக்கு நிலவுவதாக இருப்பின் , 
அவ்வாறு அளித்த தொகையை இந்த விருப்பத்தின்படி செலுத்தப்பட்டதாக கருதப்பட வேண்டும் . 

( 8) எந்த ஒரு சூழ்நிலையிலும் , இத்திட்டத்தின்படி செலுத்தப்பட்ட தொகை திரும்ப 
அளிக்கப்பட இயலாது 

(7 ) பிரிவு 55 -ல் , துணைப்பிரிவு (1)-ல் .-- 

(i) " பிரிவு 16 -ல் , பிரிவு 19-ல் , பிரிவு 44- ல் துணைப்பிரிவு ( 8) மற்றும் (9 - ல் , பிரிவு 49-ல் , 
பிரிவு 67-ல் , பிரிவு 68- ல் பிரிவு 69- ல் மற்றும் பிரிவு 70- ன்கீழ் உள்ளதைத் தவிர உள்ள" என்னும் 
அடைப்புக்குறி மற்றும் எண்கள் என்னும் வார்த்தைகளுக்குப் பதிலாக பிரிவு 16 - ன் துணைப் 
பிரிவு (3), துணைப்பிரிவு (8) அல்லது துணைப்பிரிவு (9) மற்றும் பிரிவு 19 - ன் துணைப்பிரிவு 8 -ன்படி 
தவிர உள்ள " என்னும் அடைப்புக்குறி மற்றும் எண்கள் என்னும் வார்த்தைகளை சேர்த்துக் 
கொள்ள வேண்டும் . 

( ii ) முதல் நிபந்தனையில் , " 48 , 70A மற்றும் 72 " என்னும் எண்கள் மற்றும் 
வார்த்தைகளுக்குப் பதிலாக " 48 , 49 , 67 , 69 , 70 , 70A மற்றும் 72 " என்னும் எண்கள் மற்றும் 
வார்த்தைகளை சேர்த்துக்கொள்ளவேண்டும் . 


( 8 ) பிரிவு 57 - ன் , துணைப்பிரிவு (1)- ல் முதல் நிபந்தனைகளுக்குப் பிறகு , பின்வரும் 
நிபந்தனையைச் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் , அதாவது , 


39 


12 


" ஆனால் 2017 - ன் கேரள நிதித்துறை மசோதாவின் அடிப்படையில் , 2017 ஏப்ரல் 1-ம் 
தேதி முதல் பரிவு 55 - ன்படி மேல் முறையீடு செய்வதற்கு உகந்ததான , நிதியை நிர்ணயிக்கும் 
அதிகாரியின் ஒரு ஆணைக்கு எதிராக இந்தப் பிரிவின்படி ஒரு ரிவிஷன் நிலவும் போது , 
அதற்கேற்றாற்போல் , அவ்வாறுள்ள ரிவிஷனை துணை ஆய்வாளருக்கு அப்பீல் அல்லது உதவி 
ஆய்வாளருக்கோ ( அப்பீல் ) கைமாற்றம் செய்யப்படுவதுடன் அவ்வாறுள்ள அதிகாரி அதற்கு 
முன்னராக தாக்கல் செய்யப்பட்ட ஒரு மனு என்னும் நிலையில் அதனை கருத வேண்டும் " , 

(9) பிரிவு 60- ன் துணைப்பிரிவு (1)-ல் , இரண்டாவது நிபந்தனைக்குப் பிறகு பின்வரும் 
நிபந்தனையை சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் , அதாவது . 

" எது எவ்வாறு இருப்பினும் , 2017- ன் நிதித்துறை மசோதாவின் அடிப்படையில் , 2017 ஏப்ரல் 
1 - ம் தேதி முதல் , பிரிவு 55 - ன்படி வரியை நிர்ணயிக்கும் அதிகாரியின் ஒரு ஆணை மேல் 
முறையீடு செய்யத் தகுந்ததாக மாற்றம் கொண்டுள்ளதால் மற்றும் பிரிவு 57 - ன்படி துணை 
ஆய்வாளர் அதன் மீது ஒரு ஆணையை பிறப்பித்தும் பிரிவு 59 - ன்படி அவ்வாறுள்ள 
ஆணைக்கெதிராக ரிவிஷன் நிலவும்போது , அவ்வாறுள்ள ரிவிஷனை மேல் முறையீட்டு 
அதிகாரிக்கு பரிமாற்றம் செய்யப்படுவதுடன் தீர்ப்பாயம் அவ்வாறுள்ளதை அதற்கு முன்பாக 
தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஒரு மனு என்னும் நிலையில் கருத வேண்டும் . 

(10 ) பிரிவு 96 - க்குப் பிறகு , பின்வரும் பிரிவினை சேர்த்துக் கொள்ள வேண்டும் , அதாவது - 

" 96எ . வரி நிர்ணயம் மற்றும் மறு வரி நிர்ணயத்தை விரைவாக தீர்வு காண்பதற்கான 
சிறப்புத் திட்டங்களின் உருவாக்கம் . - அரசு , அரசிதழ் அறிக்கை வாயிலாக , வரி நிர்ணயம் மற்றும் 
மறு வரி நிர்ணயத்தை விரைவாகத் தீர்வு காண்பதற்காக கடகம் , பொறுப்புகள் , வரி நிர்ணயத்தின் 
சீரான நடவடிக்கையை ஃபாஸ்ட் ட்ராக் முறையில் தொடங்குவதற்கும் பூர்த்தி செய்வதற்குரிய 
முறை போன்றவற்றை தெளிவுபடக் கூறிக்கொண்டு ஒரு திட்டத்தை உருவாக்கலாம் " 


